162 


அகனும்‌ புறனும்‌ நிறைந்துள்ள குகேசனுடைய 
அமூர்த்த பரிபூரண த்தையடைய அவாவுவோர்‌, அனாதி 
யாயும்‌, சருவாதாரமாயும்‌, பரஞ்சோகியாயும்‌, சருவா 
க்ஷரசுவருபியாயும்‌, காலசுவரூபியாயும்‌, சகலாகம சுவ 
ரூபியாயும்‌, சுருதியிற்‌ சொல்லப்படுகிற உபநிஷத்‌ சுவ 
ரூபியாயும்‌, சருவதேவ சுவரூபியாயும்‌, குகபரமான்மா 
வுக்குத்‌ திருமேனியாயுமுள்ள பிரமப்பிரணவமாகிய 
ஓங்காரத்தையே தேடல்வேண்டும்‌. நான்கு வேதமும்‌ 
நான்கு *மகாவாக்கிய வயினடங்கும்‌. அவற்றுட்‌ 
சிரவணமாகிய “தத்‌ த்வமஸி” எனும்‌ வாக்கியமும்‌, 
மனனமாகிய ப்ரஜ்ஞாகம்‌ ப்ரஹ்ம? எனும்‌ வாக்கிய 
மும்‌, நிதித்தியாசனமாகிய “அயமாத்மா ப்ரஹ்ம? 
எனும்‌ வாக்கியமும்‌, சமாதியாகிய “அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி' 
எனும்‌ வாக்கியத்திலடங்கும்‌. அந்த *அஹம்ப்ரஹ்‌ 
மாஸ்மி' “ ஸோஹம்‌” எனும்‌ வாக்கியமாகச்‌ சுருங்கும்‌. 
அது, முற்சொற்ற ஓமெனும்‌ பிரணவத்தி லொடுங்கும்‌. 
அதனிற்‌ சீவான்மாவும்‌ பரமான்மாவு மிருக்கின்றன. 
விவரம்‌:-- ஸ$ அஹம்‌ என்னும்‌ வட சொல்லிரண்டுஞ்‌ 
சந்தியாம்போது ஸோஹம்‌ எனவாகும்‌. ஸோஹத்தி 
லுள்ள ஸ$- வன்‌ ௪ அந்தப்பரமான்மா எனப்‌ பொரு 
ளாம்‌. பரமான்மாவாகிய “ஸத்‌ சப்தத்திற்‌ சீவான்மா 
வாகிய அஹம்‌" என்னுஞ்‌ சப்தத்தின்‌ முதலெழுத்துச்‌ 
சேர்ந்து ஸோ என ஆயதினிற்கிற ஸ$8 என்னும்‌ னோேய 
மும்‌, அஹம்‌ என்பதன்கண்‌ எஞ்சியுள்ள ஹம்‌ என்ப 
தில்‌ ஹ என்னும்‌ சீவவிகார ஞானமும்‌ ஒழித்துமின்ற 
ஓம்‌ என்னும்‌ இரண்டனையுங்கூட்டி “ஓம்‌? எனத்‌ தக 
ராலயத்தில்‌ நிட்டை கூடல்வேண்டும்‌. அங்ஙனம்‌ ௮ 
ட்ட 

* இம்‌ மகாலாக்கியம்களை வைதிக சைவஇத்தாந்த பக்ஷ 
18 அமுத்கஞு செய்யப்பட்டிருக்கு முண்மை, திருப்பாவில்‌ 
ணமைப்பதிகச்‌ இனிது விளங்கும்‌. 


163 


கடங்குமிடமே சிவகதி, இந்தப்பிரணவம்‌ முன்னர்த்‌ 
துவிதமாயிருந்து பின்னர்‌ அத்துவிதமா யெவ்வாறொன்று 
படுவதாமோ, அவ்வாறதனோடு தானுஞ்சேர்ந்து தனக்‌ 
காதார பரமான்மாவின்கண்‌ முன்னிலைச்‌ சுட்டில்லாது 
நின்றுவிடுவதே நிகழ்த்திய பரமிட்டையென அறிகி. 
இதுவே சின்முத்திரையும்‌, பரமசிவனுக்குப்‌ பரமசிவ. 
குமாரன்‌ ஓதிய பிரணவார்த்த வுண்மையைப்‌ பிரகாசப்‌ 
படுத்துமாறு “அறிவையறிவது பொருளெனவருளிய 
பெருமாளே" எனவரு அருணகிரிநாத சுவாமிகளின்‌ 
அமுதவுரைக்‌ கருத்துமென வுணர்க. இன்னவாறெம்‌ 
மால்‌ விவரித்துணர்த்த நீ காண்கினும்‌ இகனை, தனித்த 
மதியினர்‌, குருவருளால்‌ ஈனியுணர்ந்து அந்நிட்டை 
கூடுவரென்றும்‌ அறி. மேல்விளக்கிய அவன்‌ நானெனும்‌ 
பொருள்பயக்கின்ற ஸோஹம்‌ எனுஞ்சொல்லை யொரு 
வன்‌ சொல்லிக்கொண் டிருத்தல்‌, நினை த்துக்கொண்டிருத்‌ 
தல்‌ ஞானநிலை ஆகாது. எனக்காதார தெய்வமாகிய 
உன்னைவிட்டு எவ்வாற்றானும்‌ நானில்லை : எனக்குறும்‌ 
அஹசப்தமு முனக்கே சொர்தமெனத்‌ தனாது சீவச்‌ 
செயலடங்கத்‌ கிருவருள்‌ வசத்திருந்து பாவித்தலே 
அப்பாவனை ஆம்‌. இதன்‌ கண்ணேயே கருடோகம்பா 
வனை உவமானமும்‌ அடங்குதல்‌ ஏற்புடைத்து. 

அன்ப! இங்ஙனம்‌ நீ வினாய வினவுக்கு யாம்‌ 
போதிய விடையிறுத்தாம்‌. 


(௧௧) 


சீட விரதங்களுட்‌ குமார மூர்த்திக்‌ குரியவை 
யாவை? 


அரி; பிரமன்‌, திக்குப்பாலகர்‌ 


கந. -கிருத்திகைப்பெண்கள்‌ முன்னிலையாகப்‌ பரம 
சிவன்‌ ஆன்ம கோடிகட்கு அறிவித்தவாறு கிருத்திகை 


